ஸ்ரீமதே ராமானுஜாய நம: 
ஸ்ரீ பாஞசராதர ஆகமத்தின 
கரியாஸாகரம்‌ 3ம்‌ பாகமான 
வசனஸாரம்‌(ப்ரமாணத்திரடடு.) 
முதல்பாகம்‌, 
திருவாறாதனம்‌ , அகனிகாரயம்‌ ,ஸநபந 
விதி,மற்றும்‌ பலகார்யங்களுக்கான 
ப்ரமாணங்கள்‌ . 
முனனுரை 
லக்ஷம்துசதுரோவேதா: லக்ஷம்பாரதமுசயதே, 
சைவம்‌ லக்ஷத்வயம்சைவ சாதுரலக்ஷம்துஜ்யோதிஷம்‌. 
பஞ்ச லக்ஷப்ரமாணேன பாஞ்சராத்ரம்‌ ப்ரசஸயதே. 
வீற்றிருந்தேழுலகும்தனிக்கோல்செலுத்திக்கொண்டி ருக்‌ 
கும்‌அகிலஹேய பரத்யநீகனான ஸ்ரீமந்நாராயணன்‌ 
ஓவவொருகாலகட்டங்களிலும்‌ தனனடியாரகளுக்கு 
நன மைசெய்யுமடொருட்டும்‌ தனதாளின கீழே 
கைங்கரயம்செயயும்‌ பொருட்டும்‌ அனேக விதமான 
வழிகளையும்‌ அவற்றினை செய்யும முறைகளையும 
்‌ விளக்கமாகத்‌ தானேடரம குருவாகி 
வந்துஅளித்துள்ளான . செய்து காட்டியும்‌உள்ளான . 
அவற்றிற்கெலலாம்‌ தலைமையானதும்‌ 
வேதங்களுக்கெலலாம்‌ முதனமையானதுமான ஏகாயன 
வேதம்‌ எனபதின ஸாரமான ஸ்ரீபாஞ்சராதர ஆகமத்தை 
மட்டும்‌ பரம பதத்தில்‌ அநந்த கருடாதி நித்ய 
ஸூரிகளுக்கும்பரும்ம ருத்ராதி களுக்கும்‌ உபதேசிக்கும்‌ 
போது அதறகானப்ரமாணங்களோடு 
வேதவாகயாதிகளாலுமஉபதேசித்துளளான . 


எந்த ஒரு கரந்தம்‌ லோகத்தின 

உற்பத்தி(அதாவது ஸருஷட்டிகரமம்‌) அதன முடிவு; 
தேவதைகளின பூஜா விதானம்‌ ,ஸகலஜீவராசிகளுக்கும்‌ 
சுகத்தைத்‌ தரும்படியான போதனைகள்‌ ,அதற்கான 
வழிமுறைகளைக்கூறும்‌ த்யானம்‌ , மறறும யோக வழிகள்‌ 


போனற ஏழு விதிமுறைகளைககொணடதோ 
அந்தசாஸதரம்தான உத்தமமான பகவத்‌ சாஸதரமாகும்‌. 
“ஸருஷடிஸச,ப்ரளயஸ சைவ 
தேவதானாம்ஸமர ச்சனம்‌ . 
ஸாதநம்சைவ ஸர்வேஷாம்‌ புரஸசரணமேவச. 
ஷட்கரமஸாதனம்‌் சைவ தயான யோகசச௪துர வித: . 
ஸப்தபிரலக்ஷணைரயுக்தோஹயாகமஸததவிதிரபுதா:, 
எனகிற 7 வழிமுறைகளையும்‌ கொணட ஆகமம்‌ 
ஸ்ரீபாஞ்சராதர ஆகமம்‌ .அதனாலதான இந்த 
ஆகமத்தை டரதவத்திலும, வயூஹாதி மூர்த்திகள்‌ 
மூலமாகவும்‌ உபதேசித்துவிட்டு விபவாதி அவதாரங்கள்‌ 
எடுக்கும்‌ போது தானே இந்த ஆகமத்தின விதிகளின 
படியே நடத்திககாட்டினான . அதனாலதான 
ராமக்ருஷணாதி அவதாரங்களுககு மஹதவம்‌ 
பெருகியது .இந்த ஆகமததைககொண்டே 
முனிவகளையும்யோகிகளையும்‌ எல்லா ஜீவ ராசிகளின 


ஹருதயததிலுமஅந்தரயாமிதவாமாகததானே 
இருந்துகொணடுநடத்திக்காட்டினான . 
அரச்சாவதாரமாகஇருந்துகொணடு அவற்றை 
ஸவீகரித்தான்‌ .ஆகஎம்பெருமானுககு உகந்த ஆகமம்‌ 
பூஜா விதிகள எனபதுஸ்ரீ பாஞ்சராதர ஆகம 
பூஜாமுறைகளதான எனபதிலஜயமில்லை. 
இப்படி பபல மாஹாதமியங்களை உடையதான 
ஸ்ரீ பாஞ்சராதர பூஜாமுறைகளுக்கும்‌ இதர உதஸவாதி 
பரதிஷட்டா முறைகளுக்கும்‌ பறபல ஸம்ஹிதைகள 
எனபதன வாயிலாக பரமாணமான மூல ஸலோகங்களை 
அளளிக்கொடுத்துள்ளான .ஆனால அவை நம்முடைய 
அலக்ஷயாதிகளாலும்‌ ,காலாந்தரவசத்தாலும்‌ அழிந்து 
போய்விட்டன. 
ஸாரததகோடிப்ரமாணேன ப்ரதமம்‌ கேசவாத ஸருதம்‌ 
அதாவது ஸ்ரீபாஞசராதரகரநதமானது 1 1/2(ஓனறரை 
கோடி)ஸலோகங்களான பரமாணங்களால ஆனது 
எனபது ஈஸவரஸம்ஹிதை வசனமனறோ . 


அப்படி யானால்‌ இந்தப்ரபஞ்சத்தின்‌ அனைத்து 
சாஸதரங்களும்ஸ்ரீபாஞ்சராதரஆகமததின அடியொற்றியே 
தான இருந்திருக்கிறது .இருககவும்‌ வேணடும்‌. 
இது காலாந்தரத்தில மாறினாலுமதறபொழுது நடந்து 
வரும்‌ அனுஷட்டானத்திலஇருந்துவரும்‌ 
காரயாதிகளுக்கு நம்‌ பெரியவரகள பறபல 
ஸமஹிதைகளின மூலங்களைக்‌ 

கொணடு பரமாணவசநங்களைத்‌ தெளிவுபடுத்தி 
உள்ளார்கள்‌ . ஆனால்‌ அந்தகரநதங்களும்‌ தற்காலத்தில்‌ 
ஓலைச்சுவடி களிலும்‌ எழுத்துப்ரதிகளாகவும்‌ சிதைந்தும்‌ 
காணப்படுகிறது. 

அப்படியும்‌ பல கரந்தங்களைக்கொண்டு முன்பு 
மனனார்குடி க்ஷேதரத்தில்‌ ஸுப்ரஸித்தராகவும்‌ 
ஞானமனுஷ்ட்டானத்திலசிறந்து விளங்கிய 

ஸ்ரீ. உ.வே வெங்கடேஸ்வர தீக்ஷிதர்‌ என்கிற 
மஹான (சுமார 100வருடங்களுககு முன வாழந்தவர 
எனகிறாரகள ) பறபல ஸ்ர்கோசங்களையும்‌, 

ஓலைச்சுவடி களையும்‌ கொண்டு இந்த வசன ஸாரம்‌ 
எனனும்‌ நூலைத்தெளிவு பட கையெழுத்துப்ரதியாக 
எழுதிஉளளார்‌ .அந்தநூலிலிருந்து கரந்தாக்ஷர ரூபமாக 
தேரழுந்தூர்‌ ஸ்ரீ உ.வே ஸ்ரீநிவாஸபட்டாச்சார்‌ ஸவாமி 
வேறொரு கையேட்டில தெளிவு பட எழுதி வைத்தார்‌ . 
அந்த நூலிலிருந்தும்‌ அடியேனுக்குத்‌ தெரிந்த _- 

ஓரளவு பரமாணங்களைககொணடும்‌ மறறும்‌ பற்பல 
டெரியொரகள பணித்த ஸலோகங்களைககொணடும்‌ 
இந்த ப்ரமாணத்திரட்டான வசனஸாரம்‌ எனற நூல்‌ 
வெளிவருகினறது . இந்த புஸத்தகத்தில அடியேன்‌ 
செய்தது காரயகரமங்களை வரிசைபடுத்தியதும்‌ சிலபல 
ஸுலோகங்களைத்தெளிவுபடுத்த வேணடும்‌ 
எனபதற்கிணங்க ஓவவொரு கரியைகளுக்கும்‌ தெரிந்த 
அளவில்‌ தேவ நாகரி லிபியில்‌ தலைப்புக்களைக்‌ 
கொடுத்ததுமதான .மேலும சில இடங்களுக்குதமிழில்‌ 
முக்யமான காரயகரம விவரங்களையும்‌ அளித்துள்ளேன . 


iv 


இதில ஏதும்‌ தவறுகள்‌ இருந்தாலும்‌ அடியேன 
மொழிமாறறம்‌ செய்யும்போது ஏற்படும்‌ பிழைகளையும்‌ 
பொருத்து திருத்திபபணிகொள்ள வேணுமாய 
பறாரததிக்கிறேன .இதற்கு பெரியோரகளின ஆசியும்‌ 
ஆதரவும்‌ கிடைக்குமாகில அடுத்த வசனஸாரமான 
மஹோத்ஸவம்‌ மறறும்‌ பரதிஷட்டை போனற 
காரயகரமங்களுக்கும்‌ பரமாணத்திரட்டு வெளியிட 
ஆசைகொண்டுளளேன . அதற்கு அரசசக ஸவாமிகளும்‌ 
எம்பெருமானும்‌ எம்பெருமானாரும்‌ துணை நிற்பார்கள்‌ 
எனத்தாளும்‌ தடக்கையும்‌ கூப்பி பராரத்திக்கிறேன . 
*இந்த புஸதகம்‌ அழகாக வெளிவர தரவய 
ஸஹாயத்துடன உதவி புரிந்த ஸ்ரீமதிமரகதம்‌ மற்றும்‌ 
ஸ்ரீ கருஷண மூரத்தி குடும்பத்தினருக்கு பகவத்‌ பாகவத 
ஆசாரய அநுகரஹமும்‌ அனைத்து ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகம 
பட்டாசாரய ஸவாமிகளின ஆசியுடனும்‌ ஸகல 
செளபாக்கியமும்‌ பெற்று இனிதுடன வாழஎம்பெருமானை 
ப்ராரததிககிறேன . 

வாசக தோஷம்‌ க்ஷந்தவய: 


தாஸன , 
க.ஸ்ரீராமன பட்டாசசாரயார்‌ . 


வசனஸாரம்‌ எனகிற முதல்‌ பாகத்தின தமிழாக்கம்‌ 
(பொருளடக்கம்‌) 

1ம்‌ பக்கம்‌ முதல அரச்சக லக்ஷணம்‌ .ஆசாரயன 
எனகிற பதத்தின்‌ டொருள .அந்த அரசசகரின வயது 
பேதத்தினால்‌ நாம பேதங்கள .மந்தரம்‌ தெரியாத 
அரச்சகரகளினாலஏற்படும்‌ தோஷங்கள்‌ .அரச்சகரின 
அலங்கார விஷயங்கள , அரச்சகரகளின பெயர 
விபரங்கள . 8வித நியமங்கள்‌ .பகவானுக்கும்‌ 
அரசசகருக்கும்‌ உளள பாவனாகரமங்கள்‌ .மற்றும பல 
விபரங்கள. 


13ம பககமமுதல்‌ ஸனனதியில போகும்‌ முனபு செய்ய 
வேண்டிய காரயங்கள .உத்தமாதி ஆலயங்களின 
கதவுகள்‌ திறக்கப்படும்‌ போது சொலல வேண்டிய 
மந்தரங்கள . விஸவரூப காலத்தில பகவான திருமுனபு 
காட்டப்பட வேணடியதரவயங்கள .(பசுமாடு 
முதலானவை) தீர்த்தம்‌ கொண்டு வரும்‌ முறைகள்‌ . 
அதன பேதங்கள . விஸவரூப தரசனம செய்தலின 
பலன கள . மற்றும்‌ பல. 


18ம பக்கம்‌ முதல-புணயாஹ வாசனததின 
அவசயங்கள .மற்றும்‌ அதன நியமங்கள்‌ .தரிகரண 
சுத்தி,பஞ்சசுத்தி, 28விதமான சுததிகள , 
32 விதமான சுத்திகள்‌ . போனற சுத்தி விஷயங்கள . 
23ம்‌ பக்கம்‌ முதல்‌ ஷோடச உபசாரங்களுக்கு 
உண்டான வேத மந்தரங்கள .புருஷ ஸூகதப்படி . 
அதில ஓனறாவதான உபசாரம்‌, ஆஸனம்‌ எனபதற்கு 
உணடான விதங்கள . கூரமாஸனத்தின லக்ஷணம்‌, 
அதன பலனகள .இதர ஆஸனங்களின லக்ஷணமும்‌ 
அதன உபயோகங்களும்‌ . 


31ம்பக்கம்‌ முதல-இரணடாவதான உபசாரம்‌ 


vi 


ஆவாஹன விதிகளும்‌ அதன முறைகளும்‌. 
ஆவாஹனத்தில்‌ பேதங்கள்‌ . ஆவாஹன மந்தர 
நிருகதி. முதலில மூலவருக்கே ந்யாஸம்‌ முதலிய 
பூஜைகளும்‌ அதன பினனரே ஷடடேரங்களுக்கும்‌ 
செய்யவேணடிய பூஜாமுறைகளும்‌ அதில 
மாறறமேறபட்டால வரும்‌ தோஷங்கள்‌ .மற்றும்‌ இதர 
விஷயங்கள்‌ . 


34ம்‌ பக்கம்‌ முதல-மூனறாவதான உபசாரம்‌ மந்தராஸன 
உபசாரங்கள்‌ .அரகய பாதயாதி உபசாரங்களும்‌ அதன 
லக்ஷணங்களும்‌ .அரகய பாதயாதி தரவயங்கள . 
தேவதைகள்‌ .அரகயம முதலியவை ஸமரப்பிக்கும 
முதரைகளின விடரங்கள .மறறும்‌ பல. 

36மபக்கம்‌ முதல்‌ - 4வதான உபசாரம்‌ 

மதுபரககம .இதன பேதங்கள்‌ . ஸமரப்பிககும்‌ போது 
சொல்லவேணடிய வேத மந்தரங்கள்‌ . 


37ம்பக்கம்‌ -5வதான உபசாரம்‌ ஹஸத்த முக பாத 
சாடியின ஊ்ஷ்ணங்கள .ஸமரப்பிககும முறைகள்‌ . 
தோள பட்டு அரசசகன சாரத்திக கொள்ளும்‌ 
முறை.ஸ்ரீவத்ஸாதி அர்ச்சனையில்‌ ஸதான 
நிரணயங்கள்‌ . 


38மபககம்‌ முதல 6 வதான உபசாரம்‌ -ஸனானாஸன 
விதிமுறைகள்‌ .பாதுகாரோஹணத்தின அவசயகம்‌ . 
ஸநபனம்‌ எனகிற சப்ததின பொருள .அபிஷேகம்‌ 
எனகிறபத விளக்கம்‌. அதன பலனகள .கலசங்களுக்கு 
நூல சுற்றும்முறை.வேதமந்தரங்கள . தந்த 
தாவனாதிகளுக்குவேதமந்தரங்கள . கருதாரோபணம 
செய்யும முறைகள்‌ .அதன மந்த்ரங்கள்‌ .கலசங்களின 
த்ரவயங்களும்‌ மனித சரீர ஓற்றுமைகளும்‌ . 
லக்ஷணங்கள'மஹாபிஷேகம்‌ செய்யும 

முறைகள்‌ .அதனபலனகள .மற்றும்‌ பல விஷயங்கள . 


45மபககம -படி ,மரக்கால ,கலம்‌ ,மூடடைஇவைகளின்‌ 
அளவுகள்‌ . சாஸவத கவசம்‌ ஸமரப்பிக்கும்‌ முறை. 


48மபககததில அபிஷேக பஞ்சாம்ருதத்தின 
பேதங்கள்‌ .அவறறின முறைகள்‌ .ஸநபனத்தில உத்தம 
மத்யம அதம பேதங்கள்‌ .சூரணாபிஷேக ஸநபன விதி. 
அந்தசூரணத்தை சிரஸில தரிப்பதால வரும்‌ 
புணயங்கள .திருமணகாப்பின வைபவம்‌ .திருமஞ்சனம்‌ 
முடிந்தபின ஈரவாடைதுளசி மாலையை 
தரித்துககொளவதால்‌ வரும்‌ பலனகள . 
பரதிஷட்டாகால ஸனபன பேதங்கள்‌ .தரவயங்கள்‌ 
கிடைககாவிடில்‌ செய்யவேண்டிய பரயாய தரவயங்கள . 


53மபககம முதல . 7/வதான உபசாரம்‌ 
அலங்காராஸனம்‌ .காலபேதங்கள படி சாறறவேணடிய 
வஸதரங்களின வரண பேதங்கள்‌ .கண மையின்‌ 
லக்ஷணம்‌ .சந்தனத்தின்‌ லக்ஷணம்‌ .புஷபங்களின்‌ 
பேதங்கள்‌ . கால பேதப்படி பூஜையில்‌ புஷபங்களின 
பேதங்கள்‌ .பலனகள்‌ . 


55ம்‌ பக்கம்‌ முதல 8வதான உபசாரம்‌ தூபம்‌ 
ஸமரப்பித்தல . தூபபாதரத்தின லக்ஷணம்‌ .தூபடாதர 
அதிதேவதை. ஸமரப்பணகாலங்கள்‌ அதன 
உபயோகங்கள மறறும்‌ பல. 


58ம்‌ பககம்‌ முதல-9வதான உபசாரம்‌ - தீபாறாதனை . 
தீபபாதரத்தின லக்ஷணம்‌ . அதில்‌ சேர்க்கவேண்டிய 
நெயயின விஷேஷங்கள .அந்த நெயயானது எந்த வரண 
பசுமாட்டின டாலிலிருந்து தயாரித்தால்‌ வரும்‌ 
பலனகள .மாவு விளக்கின்‌ ப்ரமாணங்கள . 

லக்ஷணம்‌ .கடதீபத்தின்‌ விசேஷங்கள்‌ . 

தீப தானத்தின்‌ பலனகள்‌ . தீபாவளியன்று அதிகாலை 


viii 


தீபமேற்றுவதன பலன .மஞ்சள்‌ நீரின பேதங்கள்‌ 


பலனகள்‌ . மற்றும்‌ பல. 


62ம பக்கம்‌ மாதராதானமும்‌ அதன லக்ஷணமும்‌ . 
பலனகளும்‌ . 


63ம்‌ பக்கம்‌ முதல்‌ 10வது உபசாரமான 
போஜயாஸனத்தின விடரங்கள .பரஸாதம்‌ எனகிற 
சப்தத்தின்‌ பொருள .பரஸாதததில்‌ உத்தம மத்யம அதம 
அளவுகள .அபூபம்‌ மறறும்‌ நாரங்க பதர சூரணம்‌ 
இவறறின லக்ஷணம்‌. பரஸாதங்கள நிவேதனம்‌ 
செயவதனால ஏற்படும்‌ பலனகள . வயாதி பேதேன 
நிவேதன தரவயங்களின பேதங்கள . அதன 
பலன கள .நிவேதன கரமங்கள .கூறப்பட்ட 
ப்ரஸாதங்கள்‌ இலலாவிடில்‌ அரசசகன நிவேதனம்‌ 
செய்யும்‌ போது செய்யவேண்டிய கரமம்‌ பற்றிய 
விபரம்‌ .மறறும்‌ பல. 


64பககம முதல-11வது உபசாரமாக தாம்பூலம்‌ 
முகவாஸம்‌ ஸமரப்பண நியமம்‌ அதன லக்ஷணஙகள . 
மந்த்ரங்கள்‌ . 

அடுத்ததாக அகனிகாரயத்தின அவசயகத்வம்‌ . 
ஆஜ்யடாதராதிகளிலவிசேஷங்கள்‌ . 
ஹோமதரவயங்களும்‌ அதைசேரக்கவேண்டிய 
(மதரைகளும்‌ . 

ரோகங்களின பேதப்படிதரவயங்கள ஹோமம்‌ 
செயவதாலும்‌ அதன பலனகளும்‌. 
பூரணாஹுதி தரவயங்கள . அதன 

மந்த்ரங்கள்‌ .ஹோமதரவயங்களும்‌ அதன 
வேதமதரங்களும்‌ . 


£0மெபக்கம்‌ முதல-1 2வது உபசாரம்‌ - 


பரதகூகிணம்செய்யும்‌ முறைகள்‌ .பரதகூதிணம்‌ எனகிற 


ix 


சப்தத்தின்‌ பொருள . 1 முதல்‌ பறபல எணணிக்கையில 
ப்ரதகூகிணம்‌ செய்வதன பலனகள்‌ ; 
அங்கப்ரதகூகிணத்தின விசேஷ பலன்மற்றும்‌ பல. 


7 1ம பக்கம்‌ . 1 3வது உபசாரம்‌ .பரணாமம்‌ 

பற்றியது .பரணாமம்பற்றிய விவரங்கள்‌ .மறறும்‌ பல. 
108உபசாரங்களின அதிதேவதைகள்‌ . 

1 4வது உபசாரம்‌-யாத்ராஸன உபசாரங்கள்‌ . 

7 4மபககம அதன நியமங்கள்‌ . 


7 ஊமபககம்‌ . 15வது உபசாரம்‌ சயனாஸனம்‌ பற்றிய 
விபரங்கள .ஓளபசாரிக, ஸாம்ஸ்பரசிக , ஆப்யவஹாரிக 
உபசாரங்களின லக்ஷணங்கள .பலிப்ரதான 
விஷயங்கள்‌ .பலிபீட லக்ஷணம்‌ . அதன தயானங்கள்‌ . 
ஜபததின பரயோஜனங்கள அதன நியமங்கள்‌ .மணிமாலைக 
ளின பேதங்களும்‌ அவைகளினால ஜபம்‌ செய்வதால்‌ 
உணடாகும்‌ பலன களும்‌ .ஜபமானது ஸவயமவயக்தாதி 
திவயதேசங்களின பேதப்படி செயவதாலவரும்பலன களின 
பேதங்கள்‌ .அந்த திவய தேசங்களில்‌ செயயப்படும்‌ 
தானங்களும்‌ பலன களும்‌. 
£9ம பக்கம்‌ 1 வேது உபசாரமாக விஸரஜன உபசாரம்‌ 
அதனமுத்ராவிபரங்கள்‌ .பகவானுடைய தீர்த்தம்‌ 
ஸவீகரிக்கும்‌ முறைகள்‌ .அதன்‌ மஹிமைகள .பாதுகா 
ஸ்ரீசடாரி ப்ரஸாதிக்கும்‌ முறைகள .பஞ்சமுதரைகள்‌ 
மூனறு முத்ரைகள்‌ ஸாதிக்கும்‌ முறைகள்‌ .மற்றும்‌ பல. 
இப்படியாக ஷோடசோபசாரம்‌ செயவதால ஏற்படும்‌ 
பலனகள்‌ . 


82ம்‌ பககம முதல .ஸாளகராமத்தின மஹிமைகளும்‌ 

அதன பூஜையினால வரும்‌ சிறப்புப்‌ பலன களும்‌ . 

ஸாலக்ராம்‌ தீரத்தத்தினை அனுதினம்‌ ஸவீகரிப்பதால்‌ 
ஏற்படும்‌ புணயங்கள மறறும்‌ பல விவரங்கள்‌ . 


8 8ம பக்கம்‌ முதல துளசியின்‌ மஹிமைகளும்‌ அதன 


x 


மூலம்‌ பகவானை அரச்சிப்பதால்‌ ஏற்படும்‌ 
நறபயன களும்‌ .துளஸி எனகிற சப்தத்தின்‌ பொருள. 


மற்றும்‌ பல. 


93ம்‌ பக்கம்‌ முதல தரப்பையின ஏறறங்களும்‌ அதன 
பேதங்கள்‌ சிறப்புகள்‌ . தரப்பை எனகிற சப்தத்தின்‌ 
பொருள . தரப்டையினால செய்யப்பட்ட 

கூரச்சம பவிதரம முதலியனவறறின பேதங்கள்‌ . அதன 
பலன கள . அதனை தரிப்பதனால வரும்‌ நறபயன கள . 
மற்றும்‌ பல விசேஷமான விஷயங்கள எனறபடி 
வசனஸாரம்‌ எனகிற முதல்‌ பாகத்தின தமிழாக்கம்‌ 


முடிவடைந்தது. 


விசேஷத்தொகுப்பு:- அனுபந்தத்தில்‌ அஹிரபுதனிய 

ஸமஹிதைப்படி ஸ்ரீ மஹாஸுதரசன ஹோம 

விதிகளின முறையும்‌ அதன பலனகளும்‌ . 

ஸ்ரீ பாஞ்சராத்ர ஆகம ஸம்ஹிதைகளின பேதப்படி 

ஸனபந தரவயங்களின பேதங்களும்‌ அதன 

தேவதைகளின பேதங்களும்‌ . 
லோகாஸஸமஸதாஸஸுகினோ பவந்து. 


-க. ஸ்ரீராமன படடாசசாரயார , 


